பாகம்‌ -10 


ருத்ராட்சம்‌ அணிவது பற்றி சிவபுராணம்‌ 


பஞ்சாட்சர மந்திரங்களை உச்சரித்தல்‌,இருநீறு தரித்தல்‌,ருத்ராட்சம்‌ 
அணிதல்‌ இம்மூன்றையும்‌ ஒருவன்‌ ஒருசேர செய்வது: இரிவேணி சங்கமத்தில்‌ 
நீராடுவதன்‌ புண்ணியத்தைப்‌ பெற்றுத்தரும்‌.ருத்ராட்சங்களை எண்ணற்ற 
அளவில்‌ உடலில்‌ தரித்துக்‌ கொள்பவன்‌,மகேசனைப்‌ போல அனைத்துத்‌ 
தேவர்களாலும்‌ தலை தாழ்ந்து வணங்கப்படுகிறான்‌. 


http://www.tamilanthagaval.com/aanmegam/page11.html 1/4 


9/6/2017 தமிழன்தகவல்‌ 
ஒருவன்‌ எவ்வகைப்‌ பிறவி எடுத்திருந்தாலும்‌ சரி, அவன்‌ ருத்ராட்சத்தை 
அணிவானாகில்‌,நரகங்களிலிருந்து விடுபடுகறொன்‌.எவ்வகை 
வர்ணத்தை(ஜாதியைச்‌ சேர்ந்தவனாக இருந்தாலும்‌ சரி;எவ்வகை ஆசாரத்தைக்‌ 
கடைபிடிப்பவராயினும்‌ சரி; பெண்களாயினும்‌ சரி; அவர்கள்‌ ‘ஒம்‌ நமசிவாய 
என்னும்‌ மந்திரத்தை உச்சரித்து ருத்ராட்சங்களை அணிந்து கொள்ளலாம்‌. 


ருத்ராட்சத்தை ஒருவன்‌/ள்‌ ஒரு பகலில்‌ அணிந்திருப்பானாயின்‌, அவன்‌ 
இரவில்‌ செய்த பாவங்களை அது எரித்துவிடும்‌.இரவில்‌ அணிந்திருப்பானாகில்‌ 
அது அவன்‌ பகலில்‌ செய்த பாவங்களை எரித்துவிடுகறது.ஆதலால்‌ ஒருவன்‌ 
எந்நேரமும்‌ ருத்ராட்சங்களை அணிந்து கொண்டிருக்க வேண்டும்‌. 


ருத்ராட்சமும்‌ திருநீறும்‌ அணிந்தவன்‌ ஒரு போதும்‌ யமலோகம்‌ 
செல்வதில்லை; 


ருத்ராட்சம்‌ அணிந்து ஒருமுறை எவ்வித மந்திரம்‌ கூறினாலும்‌அதை 
1,00,00,000 முறை உச்சரித்த பலனைத்‌ தரும்‌.ருத்ராட்சம்‌ அணிந்து ம்ருத்யுஞ்ச 
மந்திரம்‌ உச்சரிப்பவன்‌ எல்லாவித நோய்களிலிருந்தும்‌ விடுபடுகறொன்‌.அவனை 
அகால மரணமோ,துர்மரணமோ நெருங்குவதில்லை. 


http://www.tamilanthagaval.com/aanmegam/page11.html 


